அடிப்படைக்‌ கிறிஸ்தவப்‌ பயிற்சி 


FOLLOW - UP 
STUDENT' S GUIDE 
by 
O. J. Gibson 
Produced as a service to the Lord's 
people by Fairhaven Ministries , an 
outreach of Fairhaven Bibel Chapel , 
401 MacArthur Boulevard , San Leandro, 
California . Fairhaven is an independent , 
autonomus, New Testament church 
dedicated to evangelism and discipleship 
through the matrix of local churches 
(Matthew 28: 19-20; Acts 2: 42). 
Walterick Publishers 
P.O.Box 2216 


Kansas City , KS 66110 - 0216 


மாணவர்‌ வழிகாட்டி 


TRANSLATION: 
E. RAVIKUMAR 
JEYA COTTAGE 
VAZHATHOTTOM 
PALLIADY P.O. 
KANYAKUMARI DISTRICT 
TAMILNADU 


SOUTH INDIA 629 169 


https://www.tamilchristianassembly.com 


“மாணவர்‌ வழிகாட்டி” என்கிற இச்‌ சிறிய புத்தகம்‌ பன்னிரண்டு பாடங்களை 
உள்ளடக்கியது. ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும்‌ இப்பாடங்களை தெளிவுற 
அறிந்திருக்க வேண்டும்‌. இளம்‌ விசுவாசிகள்‌ கிறிஸ்தவ போதனைகளில்‌ வேரூன்றி 
உறுதியாய்‌ நிலைத்து நிற்க இப்‌ பாடங்கள்‌ தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 
பாடங்களிலும்‌ பல கேள்விகள்‌ கேட்கப்பட்டூுள்ளது. கேள்விகளுக்கு விடை அளிக்க 
வேண்டியது மாணவர்கள்‌ கடமையாகும்‌. மாணவர்கள்‌ எளிதாக கேள்விகளுக்கு 
பதிலைக்‌ கண்டு பிடிக்க அல்லது தெரிந்து கொள்ள ஒவ்வொரு கேள்விகளோடு 
சேர்ந்து வேதாகமத்தில்‌ கேள்விக்கான பதில்‌ எங்கு உள்ளதென்று கூறப்பட்டுள்ளது. 
ஒவ்வொரு கேள்விகளுக்கும்‌ நீங்கள்‌ பதில்‌ எழுதும்படி கேள்விகளைத்‌ தொடர்ந்து 
சிறிது இடம்‌ விடப்பட்டுள்ளது. அதில்‌ நீங்கள்‌ பதில்‌ எழுத வேண்டும்‌. மேலும்‌ 
ஒவ்வொரு பாடங்களின்‌ முடிவிலும்‌ மனப்பாடம்‌ செய்ய வேண்டிய வசனம்‌ 
கொடுக்கப்பட்டூுள்ளது. அவற்றைக்‌ கண்டிப்பாக மனப்பாடம்‌ செய்ய வேண்டும்‌. இனி 
நாம்‌ நேரடியாக பாடத்திற்குள்‌ செல்வோம்‌. 


பாடங்கள்‌ 
01) தேவனுடைய பிள்ளையாகுதல்‌ 
02) இரட்சிப்பின்‌ நிச்சயத்துவம்‌ 
03) ஞானஸ்நானம்‌ 
04) தேவனோடூ நேரம்‌ செலவிடல்‌ 
05) ஜெபிக்கக்‌ கற்றுக்கொள்ளல்‌ 
06) வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்வு 
07) தேவனோடு ஜக்கியப்படல்‌ 
08) உங்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ 
09) உங்கள்‌ ஆவிக்குரிய குடும்பம்‌ ஸ்தல சபையே 


10) நித்திய ஜீவனின்‌ வழியைக்‌ குறித்து பிறரோடு 
பகிர்ந்துகொள்ளல்‌ 


11) பரிசுத்த ஆவியானவரால்‌ கட்டூப்படல்‌ 
12) தேவனுடைய சித்தம்‌ செய்தல்‌ 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 1: தேவனுடைய பிள்ளையாகுதல்‌ 


இவ்‌ உலகில்‌, பிறப்பால்‌ நாம்‌ எப்படி ஒரு குடும்பத்தில்‌ அங்கத்தினர்களாக 
இருக்கிறோமோ, அதேபோல்‌ இரட்சிப்பால்‌ தேவனுடைய குடும்பத்தில்‌ 
அங்கத்தினர்‌ ஆகிவிடுகிறோம்‌. தேவனுடைய குடும்பத்தில்‌ பங்குள்ளவர்களாக 
மாற நாம்‌ மறுபடி பிறக்கவேண்டும்‌. மறுபடி பிறந்தவர்கள்‌ தேவனை “பிதா” 
என்று அழைக்கலாம்‌. பிதா என்ற சொல்‌ தந்தை, அப்பா ஆகிய 
அர்த்தங்களை உடையது. 


(1) இயேசு கிறிஸ்து ஒரு பக்தி உள்ள மனிதனிடம்‌ கூறியது என்ன ? 
(யோ.3:3) 


நாம்‌ மறுபடி பிறப்பதற்குத்‌ தேவன்‌ இரண்டு உபகரணங்களைப்‌ 
பயன்படுத்துகின்றார்‌. 


அ ) தேவனுடைய வார்த்தை (1.பேது.1:23) 

ஆ ) பரிசுத்த ஆவி (தீத்து 3:5) 

அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கொரிந்து சபைக்கு கடிதம்‌ எழுதுகின்ற பொழுது, 
கொரிந்துவில்‌ மக்கள்‌ எப்படி இரட்சிக்கப்பட்டார்கள்‌ என்று கூறுகின்றார்‌. 
சுவிசேசம்‌ அதாவது நற்செய்தி அவர்களுக்கு இரட்சிப்பைக்‌ கொண்டு 
வந்தது. நற்செய்தி அல்லது சுவிசேசம்‌ என்றால்‌, கிறிஸ்து நம்முடைய 
பாவங்களுக்காக மரித்தார்‌, அடக்கம்‌ பண்ணப்பட்டார்‌, உயிர்த்தெழுந்தார்‌ 
என்பதாகும்‌ (1.கொரி.15:1-4). 


(2) கொரிந்துவில்‌ உள்ளவர்கள்‌ இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள என்ன 
செய்தார்கள்‌? (1.கொரி.15:3-4) 


(3) பூமியில்‌ வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதரின்‌ நிலை என்ன ? (ரோ.3:23) 


(4) எது மட்டும்‌ பாவத்தின்‌ சம்பளத்தைக்‌ கொடுக்க முடியும்‌? (ரோ.6:23, 
எசேக்‌.18:20) 


(5) கிறிஸ்து நம்மை விடூவிப்பதற்கு அல்லது இரட்சிப்பதற்கு என்ன செய்தார்‌? 
(1.பேது.2:24) 


(6) பரலோகத்திற்குச்‌ செல்ல நற்கிரியைகளின்‌ பங்கு என்ன ? (எபேசி.2:8-9) 


சுவிசேஷம்‌ அல்லது நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை மையமாகக்‌ கொண்டது, 
ஆகவே அவர்‌ மீது நாம்‌, விசுவாசம்‌ உள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 


(2) இயேசு கிறிஸ்து யார்‌ ? (யோ.1:1, 14) 


(8) தேவனுடைய பிள்ளையாகுவதற்கு ஒரு மனிதன்‌ என்ன செய்யவேண்டூம்‌ ? 
(யோ. 1:12) 


(9) இயேசு கிறிஸ்துவில்‌ கொண்டுள்ள விசுவாசத்தோடு இணைந்து செல்வது 
எது ? (அப்‌.3:20) 


https://www.tamilchristianassembly.com 


(10) உண்மையாக தேவனுடைய குமாரனை உடையவன்‌ எதை உடையவன்‌? 
(1.யோ.5:12) 


உங்களுக்குள்ளாகவே இக்கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


எப்பொழுது நீங்கள்‌ சுவிசேசத்தைக்‌ கேட்டூ விசுவாசித்தீர்கள்‌ ? அதன்‌ மூலம்‌ 
பரிசுத்த ஆவியினால்‌ முத்திரை இடப்பட்டீர்களா ? (எபேசி.1:13) 


நீங்கள்‌ என்ன முறையில்‌ பாவத்திலிருந்து மனம்‌ திரும்பினீர்கள்‌ ? (லூக்‌.13:3) 
அப்படியானால்‌ இயேசு கிறிஸ்துவைத்‌ தேவனும்‌ இரட்சகரும்‌ என்று அறிக்கை 
பண்ணீர்களா ? (ரோ.10:9) 


நீங்கள்‌ இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டதிலிருந்து உங்கள்‌ வாழ்கையில்‌ 
என்ன மாற்றம்‌ தெரிகிறது ? (1.தெச.1:9) 


மனப்பாட வசனம்‌ 
என்னவென்றால்‌, கர்த்தராகிய இயேசுவை நீ உன்‌ வாயினாலே 


அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன்‌ 
இருதயத்திலே விசுவாசித்தால்‌ இரட்சிக்கப்படுவாய்‌ (ரோ.10:9). 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 2: இரட்சிப்பின்‌ நிச்சயத்துவம்‌ 


நாம்‌ தேவனுடைய பிள்ளைகளானபடியால்‌ நமக்கு ஒரு பிதா இருக்கிறார்‌ 
அவர்‌ பொய்‌ உரையாதவர்‌, அவருடைய வார்த்தைகள்‌ எப்பொழுதும்‌ 
உண்மையாய்‌ இருக்கிறது. “உம்முடைய வார்த்தை சத்தியம்‌” ஏனென்றால்‌ 
அவர்‌ தான்‌ கூறியவற்றில்‌ உறுதியாயிருக்கிறார்‌. நாம்‌ அவருடை 
வார்த்தையில்‌ முழுமையாகச்‌ சாய்ந்து நிற்க முடியும்‌. அவர்‌ எதைக்‌ 
கூறியிருக்கிறாரோ அதைக்குறித்து நிச்சயம்‌ உள்ளவர்களாக நாம்‌ 


இருக்கமுடியும்‌. 

(1) எது உண்மை என்பதை நாம்‌ நிச்சயத்துக்‌ கொளவது தேவையாய்‌ 
இருக்கிறது. நீதிமன்றங்களின்‌ உண்மை, சாட்சிகளின்‌ மூலம்‌ உறுதி 
செய்யப்படுகின்றது. குமாரனைக்‌ (கிறிஸ்து) குறித்து சாட்சி கூறுவது யார்‌ ? 
(1.யோ.5:9) 

எங்கே இச்‌ சாட்சிகள்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளதைக்‌ காணமுடியும்‌ ? (யோ.5:39) 


சாட்சி தருகின்ற வாக்குத்தத்தம்‌ என்ன ? (1.யோ.5:11) 


பின்வரும்‌ வாக்கியங்கள்‌ நாம்‌ இரட்சிப்பைப்‌ பெற்றுள்ளோம்‌ என்பதைத்‌ 
தேவனுடைய வார்த்தையின்‌ (வேதாகமம்‌) மூலம்‌ உறுதி செய்கின்றது. 
(2) நீங்கள்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துள்ள தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டூ விசுவாசித்தால்‌ மூன்று வாக்குத்தத்தங்கள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது அவைகள்‌ யாவை ? (யோ.5:24) 


இப்பொழுது உங்களுக்கு இருப்பது என்ன ? வருங்காலத்தில்‌ உங்களை 
விட்டு விலகுவது என்ன ? ஏற்கெனவே நிகழ்ந்திருக்கிறது என்ன ? 


(3) இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை “என்‌ ஆடுகள்‌” என்று அழைக்கிறார்‌ 
அவர்‌ அவைகளை அறிவார்‌, அவைகள்‌ அவருடைய சத்தத்தைக்‌ கேட்டு 
அவரைப்‌ பின்பற்றும்‌ (யோ.10:27-30). 

அவைகளுக்கு என்ன இருக்கிறது ? 

அவர்களுக்கு என்ன நடக்காது ? 

யார்‌ அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌ ? 

தேவனுடைய வார்த்தை நம்முடைய இரட்சிப்பைக்‌ குறித்த நிச்சயத்தை 
உண்டுபண்ணுகிறது. அதேசமயம்‌ இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ செய்து 
முடித்தவைகள்‌ நம்மைத்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து 
காத்துக்கொள்கிறது. 


(4) எது நம்மைத்‌ தேவனுக்கென்று மீட்டுக்கொண்டது, எது நம்மைத்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து காப்பாற்றுகிறது ? (1.பேது.1.18-20) 


(5) மன்னிப்பு ஒரே ஒரு அடிப்படையில்தான்‌ உள்ளது அது யாது ? (எபி.9:22) 


https://www.tamilchristianassembly.com 


உங்களுக்குள்ளாகவே இக்கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


எப்படி உங்கள்‌ இரட்சிப்பை நிச்சயத்துக்கொள்ள முடியும்‌ ? நித்திய 
நியாயத்தீர்ப்பிலிருந்து எது உங்களை காக்கிறது ? 


உங்கள்‌ இரட்சிப்புக்காக நீங்கள்‌ எதில்‌ நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள்‌ ? 
மனப்பாட வசனம்‌ 
உங்களுக்கு நித்தியஜீவன்‌ உண்டென்று நீங்கள்‌ அறியவும்‌, 
தேவகுமாரனுடைய நாமத்தின்‌ மேல்‌ விசுவாசமாயிருக்கவும்‌, 


தேவகுமாரனுடைய நாமத்தின்மேல்‌ விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு 
இவைகளை எழுதியிருக்கிறேன்‌ (1.யோ.5:13). 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 3: ஞானஸ்நானம்‌ 


நாம்‌ இயேசு கிறிஸ்துவோட௫ கொண்டுள்ள உறவைப்‌ பரிசுத்த வேதாகமம்‌ 
திருமண உறவோடு ஓப்பிடுகிறது. (ரோமர்‌ 7: 4 , எபேசியர்‌ 5: 30-32) எந்த 
ஒரு உண்மையான கணவனோ அல்லது மனைவியோ தங்கள்‌ திருமணத்தை 
மறைத்து வைப்பதில்லை. அதேபோல்‌ நாம்‌ கிறிஸ்துவோட௫ 
இணைக்கப்பட்டூள்ள நித்தியமான உறவைப்‌ பிறருக்கு அறிவிப்பதில்‌ 
மகிழ்ச்சியடையவேண்டும்‌. இராஜாதிராஜவும்‌, தேவாதி தேவனுமாகிய 
கிறிஸ்துவோடு நாம்‌ கொண்டூள்ள உறவை நினைத்துப்பார்த்தாலே உள்ளம்‌ 
பூரிக்கிறது. இப்படிப்பட்டதான உறவை மறந்து உலக வாழ்வில்‌ 
மறைப்போமானல்‌ அது நாம்‌ தேவனுக்கு முன்பாகச்‌ செய்கிற பெரும்‌ 
தவறாகும்‌. 


(1) பரலோகத்தில்‌ கிறிஸ்து நம்மை அறிக்கை செய்ய வேண்டுமென்றால்‌ நாம்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌ ? (லூக்கா 12:8-9) 


(2) நாம்‌ அவ்வாறு செய்ய மறுத்தால்‌ கிறிஸ்து என்ன செய்வார்‌? (மத்தேயு 
10:32-33) 


இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள்‌ அனைவரும்‌ வெளிப்படையாக 
அவரோட கொண்டுள்ள ஐக்கியத்தைக்‌ காட்ட வேண்டும்‌ என்பது 
தேவகட்டளையாகும்‌. 


(3) இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு இட்ட இரண்டு கட்டளைகள்‌ என்ன? 
(மத்தேயு 28:19) 


(4) சுவிசேசத்தை விசுவாசித்தவர்களுக்குப்‌ பேதுரு கட்டளையிட்டது என்ன? 
(அப்போஸ்தலர்‌ 2:38-41) 


(5) ஞானஸ்நானம்‌ பெறுவதற்கு முக்கியமான நிபந்தனை என்ன? 
(அப்போஸ்தலர்‌ 8:36- 37) 


(6) முதலில்‌ வருவது ஞானஸ்நானமா அல்லது விசுவாசமா ? (அப்போஸ்தலர்‌ 
10:47, 18:8) 


(7) தண்ணீரில்‌ எப்படி ஞானஸ்நானம்‌ எடுப்பது ? (அப்போஸ்தலர்‌ 8:38-39) 


(8) ரோமருக்கு எழுதிய நிருபத்தில்‌ ஞானஸ்நானம்‌ எதைக்‌ குறிக்கிறது என்று 
கூறப்பட்டுள்ளது ? (ரோமர்‌ 6:3-5) 


உங்களுக்குள்ளாகவே இக்கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


எப்போது , எங்கு , பிறருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை சொந்த 
இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டதை அறிக்கையிட்டீர்கள்‌ ? 


கிறிஸ்துவோடு இரட்சிப்பினால்‌ இணைக்கப்பட்ட பின்பு எப்பொழுது 
தண்ணீரினால்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றீர்கள்‌ ? 


https://www.tamilchristianassembly.com 


ஞானஸ்நானம்‌ பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நீங்கள்‌, கிறிஸ்துவோடு 
அடக்கம்பண்ணப்பட்டு அவரோடூ உயிர்த்தெழுந்து, புதிய ஜீவியம்‌ 
செய்கிறீர்கள்‌ என்று எப்படி வெளிக்காட்டுகிறீர்கள்‌ ? 


ரோமர்‌ 10:9 யும்‌ 1.யோவான்‌ 5:13 யும்‌ படிக்கவும்‌. 
மனப்பாட வசனம்‌ 
அவருடைய வார்த்தையைச்‌ சந்தோசமாய்‌ ஏற்றுக்கொண்டவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. அன்றையதினம்‌ ஏறக்குறைய மூவாயிரம்‌ பேர்‌ 
சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌ (அப்போஸ்தலர்‌ 2:41). 
ஆகையால்‌, நீங்கள்‌ புறப்பட்டூப்போய்‌, சகல ஜாதிகளையும்‌ சீசராக்கி, பிதா 


குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்தினாலே அவர்களுக்கு 
ஞானஸ்நானங்கொடூங்கள்‌ (மத்தேயு 28:19). 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 4: தேவனோடு நேரம்‌ செலவிடல்‌ 


தேவனுடைய பிள்ளைகள்‌ தேவனோடு நேரத்தைச்‌ செலவிடவேண்டியது 
அவசியமாகும்‌. அவரே பெலத்திற்கும்‌, ஞானத்திற்கும்‌ உறைவிடமாயிருக்கிறார்‌. 
நீ தேவனை நேசித்தால்‌ அவரோடு நேரத்தைச்‌ செலவிட விரும்புவாய்‌. இது 
சுமையல்ல, ஆனால்‌ ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சிப்பாகும்‌. (சங்கீதம்‌ 63: 1) 
தினந்தோறும்‌ தேவனோடு ஐக்கியம்‌ கொள்ளுதல்‌ மிக மிகத்‌ தேவையாகும்‌. 
பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ வாழ்ந்த பெரிய மனிதர்கள்‌ தேவனோடு 
நேரத்தைச்‌ செலவிட்டனர்‌. ஆபிரகாம்‌ பலிபீடம்‌ கட்டித்‌ தேவனை 
ஆராதித்தான்‌. (ஆதியாகமம்‌ 12:7 , 13:4) 

ஒவ்வொரு நாளும்‌ தேவனோடு நேரத்தைச்‌ செலவிடல்‌ ஆவிக்குரிய 


பலிபீடத்தை வாழ்க்கையில்‌ அமைப்பதற்குச்‌ சமமாகும்‌.தேவனோடு நேரத்தைச்‌ 
செலவிட நாம்‌ கடைபிடிக்க வேண்டியவை: 


அ) தினந்தோறும்‌ குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும்‌. 

ஆ) அமைதியான ஓர்‌ இடத்தைத்‌ தேர்வு செய்யவேண்டும்‌. 

இ) தொடர்ந்து வேதாகமத்தைப்‌ படிப்பதற்குத்‌ திட்டம்‌ வகுக்கவேண்டும்‌. 
உ) கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ நோக்கமாக இருக்கவேண்டும்‌. 


(1) பரிசுத்த மனிதர்கள்‌ தேவனோடு செலவிட எந்த நேரத்தைத்‌ 
தேர்ந்தெடுத்தனர்‌ ? (ஏசாயா 50:4) 


(2) இயேசு கிறிஸ்து தேவனோடு நேரத்தைச்‌ செலவிட எந்த இடத்தைத்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌ ? (மாற்கு 1:35) 


ஜெபத்தினாலும்‌, தேவனுடைய வார்த்தையைத்‌ தியானிப்பதினாலும்‌ நாம்‌ 
தேவனோடு ஐக்கியம்‌ கொள்கிறோம்‌. ஜெபத்தின்‌ மூலம்‌, தேவனோடே 
பேசுகிறோம்‌. தேவனுடைய வார்த்தையைப்‌ படிப்பதின்‌ மூலம்‌ தேவன்‌ நமக்கு 
சொல்வதைக்‌ கேட்கிறோம்‌. நாம்‌ வேதத்தைப்‌ படிப்பதற்கு முன்னால்‌ நாம்‌ 
கடைப்பிடிக்க வேண்டியவை யாவை என்பதைப்‌ பார்ப்போம்‌. 


(3) தேவனுடைய வார்த்தையைப்‌ படிப்பதற்கு முன்னால்‌ நாம்‌ எவ்வாறு 
ஜெபிக்கவேண்டும்‌ ? (சங்கீதம்‌ 119:18) 


(4) தேவனுடைய வார்த்தைக்குத்‌ தக்கவாறு நாம்‌ எவ்வாறு செயலப்பட 
வேண்டும்‌ ? (சங்கீதம்‌ 119:34 , 97) 


(5) வேதாகமத்தின்‌ மூலம்‌ என்‌ வாழ்க்கையில்‌ நான்‌ செய்வது என்ன ? 
சங்கீதம்‌ 119:11 , சங்கீதம்‌ 119:50 , சங்கீதம்‌ 119:105 


(6) எந்த நான்கு காரணங்களுக்காகத்‌ தேவன்‌ தன்னுடைய வார்த்தையை 
நமக்குத்‌ தந்திருக்கிறார்‌? (2.தீமோத்தேயு 3:16-17) 


(7) ஒவ்வொரு நாளும்‌ நம்‌ வாழ்க்கையில்‌ நாம்‌ வெற்றியுள்ளவர்களாக எப்படி 
இருக்கமுடியும்‌ ? (யோசுவா 1:8) 


https://www.tamilchristianassembly.com 


(8) சீடர்கள்‌ இயேசுவை நோக்கி ஜெபம்‌ பண்ணக்‌ கற்றுத்தாரும்‌ எனக்‌ 
கேட்கக்‌ காரணமாயிருந்தது என்ன ? (லூக்கா 11:1) 


(9) நம்முடைய தனிப்பட்ட தேவைகள்‌ தவிர, கிறிஸ்து தன்னுடைய 
சீடர்களுக்கு மாதிரியாக கற்றுக்‌ கொடுத்த ஜெபத்தின்‌ அடிப்படையில்‌ 
ஜெபிப்பதைப்‌ பட்டியலிடூக: (லூக்கா 11:2-4) 


உங்களுக்குள்ளாகவே இக்கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


வேதத்தைப்‌ படிப்பதன்‌ மூலமும்‌, ஜெபம்‌ செய்வதின்‌ மூலமும்‌ தேவனோடு 
நேரத்தைச்‌ செலவிடுவதை உங்கள்‌ வாழ்வில்‌ எப்பொழுது கடைபிடிக்கத்‌ 
தீர்மானித்தீர்கள்‌ ? 


ஒவ்வொரு நாளும்‌ எவ்வளவு நேரம்‌ செலவிடூவீர்கள்‌ ? 
ஒழுங்காக பரிசுத்த வேதத்தைப்‌ படிப்பதற்கு என்ன திட்டம்‌ தீட்டியுள்ளீர்கள்‌ ? 


சுவிசேசத்திலிருந்து துவங்கவும்‌ முதலில்‌ யோவான்‌ சுவிசேசமும்‌, மாற்கு, 
சுவிசேசமும்‌ படிக்கவும்‌. தொடர்ந்து பவுலின்‌ நிருபங்கள்‌, பேதுரு, யோவான்‌ 
எழுதிய நிருபங்கள்‌ அடுத்து சங்கீதம்‌ நீதிமொழிகள்‌, ஆதியாகமம்‌ பிற 
பழைய ஏற்பாட்டின்‌ புஸ்தகங்களைப்‌ படிக்கவும்‌. வேதாகமம்‌ முழுவதையும்‌ 
படிக்கவும்‌. குறிப்பாகப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ கவனம்‌ செலுத்தவும்‌. 


ரோமர்‌ 10:9 , 1.யோவான்‌ 5:13 , அப்போஸ்தலர்‌ 2:41 , மத்தேயு 28:19 யைப்‌ 
படிக்கவும்‌. 

மனப்பாட வசனம்‌ 
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ உன்‌ வாயைவிட்டூப்‌ பிரியாதிருப்பதாக, இதில்‌ 
எழுதியிருக்‌ கிறவைகளின்படியெல்லாம்‌ நீ செய்யகவனமாயிருக்கும்படி, இரவும்‌ 
பகலும்‌ அதைத்‌ தியானித்துக்கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன்‌ வழியை 


வாய்க்கப்பண்ணுவாய்‌, அப்பொழுது புத்திமானாயும்‌ நடந்துகொள்ளுவாய்‌ 
(யோசுவா 1:8). 


அவர்‌ அதிகாலையில்‌, இருட்டோடே எழுந்து புறப்பட்டு, வனாந்தரமான 
ஓரிடத்திற்குப்போய்‌, அங்கே ஜெபம்பண்ணினார்‌ (மாற்கு 1:35). 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 5: ஜெபிக்க கற்றுக்‌ கொள்ளல்‌ 

பிள்ளைகள்‌ பெற்றோர்களோடூ எவ்வித தடையுமின்றி சுதந்திரமாக பேச 
முடியும்‌ என்பதைத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. நம்முடைய பரலோக பிதா 
தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த உரிமையை வழங்கி உள்ளார்‌. நாம்‌ 
பரிசுத்த ஜனமாக தேவனிடத்தில்‌ அண்ட வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்புகிறார்‌. 
(எபிரேயர்‌ 10:23) தைரியமாக கிருபாசத்தண்டைக்கு நெருக்க வேண்டும்‌. 
(எபிரேயர்‌ 4:16) இவற்றை குறித்து எழும்புகின்ற கேள்விகள்‌. 
(1) ஜெபம்‌ நன்மை செய்கிறதா? (யாக்கோபு 5:16) 
2) தேவனுடைய கட்டளையும்‌, வாக்குத்தத்தமும்‌ என்ன? (மத்தேயு 7:7-8) 
3) ஜெபம்‌ பண்ணுவதற்கு ஏதாவது நிபந்தனைகள்‌ உண்டா? 

(1) யோவன்‌ 14:14 

(2) மத்தேயு 21:22 யாக்கோபு 1:6-7 

(3) சங்கீதம்‌ 66:18 

(4) 1 யோவன்‌ 5:14 
(4) நம்முடைய ஜெபங்கள்‌ தேவனை துதிப்பதாகவும்‌, நன்றி 
கூறுபவையாகவும்‌, மன்னிப்பு கோருபவையாகவும்‌, பிறருக்க வேண்டுதல்‌ 
செய்பவையாகவும்‌, தனிப்பட்ட தேவைகளை கேட்பவைகளாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. 


(5) கீழே கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களை எழுதி அவைகள்‌ எவ்விதமான 
ஜெபத்தைக்‌ கூறுகிறது என்பதை எழுதுக. 


(1) சங்கீதம்‌ 100:4 
(2) 1. யோவன்‌ 1:9 
(3) எபேசியர்‌ 6:18, 1. தீமோத்தேயு 2:1 


சாமுவேல்‌ பிறருக்காக ஜெபித்த பொழுது எதை முக்கியமாக கருதினான்‌? (1 
சாமுவேல்‌ 12:23) 


(6) தேவன்‌ எவ்விதமாக ஜெபத்திற்கு பதிலளிப்பார்‌? 
(1) யோவன்‌ 1133 , 6 , 14-15 , 43-44 
2) 2 கொரிந்தியர்‌ 12:7-9 
(3) 1. இராஜாக்கள்‌ 19:4-5 


(7) கவலைப்படும்‌ பொழுது நாம்‌ என்ன செய்யவேண்டும்‌? கவலையை 
மாற்றுவது எது? (பிலிப்பியர்‌ 44:6-7) 


https://www.tamilchristianassembly.com 


(8) எந்த கிடங்கிலிருந்து (சேமிப்பு அறை) தேவன்‌ உங்கள்‌ குறைகளை 
நிறைவாக்குவார்‌? (பிலிப்பியர்‌ 4:19) 


உங்களுக்குள்ளாகவே இக்கேள்விகளை கேளுங்கள்‌ 
(1) இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே தேவனிடத்தில்‌ நீங்கள்‌ வருகின்ற 
பொழுது , அவர்‌ உங்கள்‌ விண்ணப்பங்களை கேட்கின்றார்‌ , பதிலளிக்கிள்றார்‌ 


என்பதை எவ்வாறு நிச்சயித்துக்‌ கொள்ளீர்கள்‌? 


2) ஒழுங்காகவும்‌, உறுதியாகவும்‌ ஜெபம்‌ செய்வதற்கு நேரம்‌ 
ஒதுக்கியுள்ளீர்களா? எப்பொழுது? 


3) அண்மையில்‌ உன்னுடைய ஜெபத்திற்கு கிடைத்த முக்கிய பதில்‌ என்ன? 


ரோமர்‌ 10:9, 1.யோவன்‌ 5:13, அப்போஸ்தலர்‌ 2:4, மத்தேயு 28:19, யோசுவா 
1-8, மாற்கு 1:35 


மனப்பாட வசனம்‌ 
மத்தேயு 7:7 கேளுங்கள்‌, அப்பொழுது உங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 


தேடுங்கள்‌, அப்பொழுது கண்டடைவீர்கள்‌ தட்டுங்கள்‌, அப்பொழுது 
உங்களுக்குத்‌ திறக்கப்படும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 6: வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்தல்‌ 
தேவனுடைய அதிசயமான அன்பினால்‌ அவர்‌ நம்மை அவருடைய 
பிள்ளைகளாக மாற்றியிருப்பது மிகப்‌ பெரிய மகிழ்ச்சியான செய்தியாகும்‌ 
(1.யோவன்‌ 3:1). அவர்‌ நம்மை புதிய சிருஸ்டியாக்கியிருக்கிறார்‌. அவருக்குள்‌ 
எல்லாம்‌ புதிதாயிருக்கிறது (2.கொரிந்தியர்‌ 5:17) நம்முடைய பாவத்திலிருந்து 
நம்மை மீட்பதற்கு கிறிஸ்து இயேசு வந்தார்‌. (மத்தேயு 1:21) நாம்‌ தொடர்ந்து 
பாவத்தில்‌ ஜீவிக்க கூடாது ( 1.யோவன்‌ 3:19). நாம்‌ புதிய ஜீவனை 
உடையவர்களாக இருக்க அவர்‌ விரும்புகிறார்‌, அதற்கான வழிகளையும்‌ 
அவர்‌ நமக்கு உண்டாக்கியிருக்கிறார்‌. விசுவாசிகளுக்கு தேவனிடத்திலிருந்து 
வல்லமையும்‌, உதவியும்‌ வரும்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 3:3) 
(1) புதிய ஜீவியத்திற்கு அடிப்படை காரண கர்த்தா யார்‌? (ரோமர்‌ 8:11) 


(2) தடையில்லாமல்‌ தேவன்‌ நம்மில்‌ கிரியை செய்ய நாம்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? (ரோமர்‌ 6:13) 


(3) வளர்ச்சிக்கு தேவையான ஆவிக்குரிய உணவு என்ன? (1 பேதுரு 2:3) 


(4) பரிசுத்த வேதம்‌ கூறுகிறது தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுதல்‌ 
குறித்து (ஏரேமியா 15:16) அதை நாம்‌ எப்படி செய்ய முடியும்‌? 


பரிசுத்த வேதம்‌ கூறுகிறது நம்முடைய புதிய ஜீவியத்திற்கு எதிராக மூன்று 
விரோதிகள்‌ செயல்படூகிறார்கள்‌. அவைகள்‌: 


பிசாசு (1.பேதுரு 5:8) 
நாம்‌ வசிக்கின்ற பொல்லாத உலகம்‌ (1 யோவன்‌ 2:15-16) பாவசுபாவம்‌ 
அல்லது சுயஇச்சை (யாக்யோபு 1:14) நம்முடைய கர்த்தரும்‌, இரட்சகருமாகிய 
இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ விரோதியாகிய, சாத்தானின்‌ மீது வெற்றி 
பெற்றிருக்கிறார்‌. 

(1) அவர்‌ உலகத்தை ஜெயித்தார்‌ (யோவன்‌ 16:33) 

(2) சாத்தானின்‌ வல்லமையை முறித்தார்‌ (ஏபிரேயர்‌ 2:14) 


இந்த சாத்தான்‌ ஒரு காலத்தில்‌ நம்மீது அதிகாரம்‌ உடையவனாக 
இருந்தான்‌ 


(எபேசியர்‌2:2-3) 


(3) அவர்‌ நம்மில்‌ இருந்த பாவ சுபாவத்தில்‌ வல்லமையை முறித்தார்‌ 
(ரோமர்‌ 6:6). 


(5) மேலே கூறப்பட்டுள்ள வசனங்களை வாசித்து, உங்கள்‌ வெற்றிகரமான 
வாழ்வுக்கு இவைகளின்‌ பங்கு என்ன? 


நம்முடைய விரோதி தோற்கடிக்கப்பட்ட பொழுதிலும்‌, நாம்‌ அவனை சந்திக்க 
வேண்டியுள்ளது. வெற்றி பெறுவதற்கு தேவன்‌ என்ன கூறுகிறார்‌? 


13 


https://www.tamilchristianassembly.com 


(6) 1.யோவன்‌ 2:15 

(7) யாக்கோபு 4:7 

(8) ரோமர்‌ 13:14 

இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில்‌ மரித்த பொழுது நாமும்‌ அவரோட 
மரித்தோம்‌ (கொலோசெயர்‌ 3:3) அவர்‌ மரித்ததிலிருந்து உயிர்தெழுந்த 
பொழுது நாமும்‌ கிறிஸ்துவில்‌ பார்க்கிறார்‌ ஆதலால்‌ கிறிஸ்துவுக்குள்ளாக 
அவர்களை ஏற்றுகொள்கிறார்‌ (எபேசியர்‌ 1:6-7). 


(9) கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு உண்டாகின்ற மூன்று மாற்றங்கள்‌ 
என்ன? 


1.கொரிந்தியர்‌ 6:11 படித்து அவற்றை எழுது . நீ தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டதைக்‌ குறித்து இது என்ன சொல்லுகிறது? 


உங்களுக்குள்ளாகவே இக்‌ கேள்விகளை கேளுங்கள்‌ 
புதிய வெற்றிகரமான வாழ்வ வாழ்வதற்கு தேவன்‌ என்ன உதவி செய்கிறார்‌? 


தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள்‌, முழுதுமாக கிறிஸ்துவுக்குள்‌ 
ஏற்றுகொள்ளப்பட்டீர்கள்‌ என்பதை எப்படி அறிவீர்கள்‌? 


கிறிஸ்து உனக்காக செய்திருக்கிற அதிசயமான காரியங்களுக்காக அவருக்கு 
எப்படி நன்றி தெரிவிப்பாய்‌? 


ரோமர்‌ 10:9, 1.யோவன்‌ 5:13, அப்போஸ்தலர்‌ 2:41, மத்தேயு 28:19, யோசுவா 
1:8, மாற்கு 1:35, மத்தேயு 7:7 யை படிக்கவும்‌. 


மனப்பாட வசனம்‌ 


யோவான்‌ 10:10ன்‌ பிற்பகுதி ”நானோ அவைகளுக்கு ஜீவன்‌ 
உண்டாயிருக்கவும்‌, அது பரிபூரணப்படவும்‌ வந்தேன்‌” 


1.கொரிந்தியர்‌ 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையேயல்லாமல்‌ வேறே 
சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌.உங்கள்‌ திராணிக்கு மேலாக நீங்கள்‌ 
சோதிக்கப்படுகிறதற்கு அவர்‌ இடங்கொடாமல்‌, 
சோதனையைத்தாங்கத்தக்கதாக, சோதனையோடுகூட அதற்குத்‌ 
தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும்‌ உண்டாக்குவார்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 7: தேவனோடு ஐக்கியப்படல்‌ 


நம்முடைய வாழ்நாளில்‌ நாம்‌ தேவனோ௫ நெருங்கிய ஐக்கியம்‌ 
உடையவர்களாக நடக்கவேண்டும்‌ என்று அவர்‌ நம்மை அழைத்து 
இருக்கிறார்‌. அவருடைய அளவில்லா ஞானத்தாலே, நாம்‌ சில நேரங்களில்‌ 
இதில்‌ தவறி விடுவோம்‌ என்பதையும்‌ அறிந்திருக்கிறார்‌. இந்த உலகத்திலே 
பாவமற்ற ஒரே ஒருவர்‌ தேவனுக்கு முன்பாக இப்படி வாழ்ந்து 
காட்டியிருக்கிறார்‌, அவர்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவார்‌. 


எவ்வளவு பெரிய தேவமனிதர்களும்‌ ஏதாவது ஒரு வகையில்‌ தோல்வி 
கண்டவர்களாகவே உள்ளனர்‌. நாம்‌ அவர்களைவிட நல்லவர்கள்‌ அல்ல. 


(1) எதைத்‌ தேவன்‌ தவறான செய்தி என்று கூறுகிறார்‌ ? (1.யோவான்‌ 1:8,10) 


தேவன்‌ முறிந்து போன ஐக்கியத்தைச்‌ சரி செய்ய வழிகளை 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. விசுவாசிகளாக நாம்‌ தேவனுடைய குடும்பத்தில்‌ 
பிறந்திருக்கிறோம்‌.(1.யோவான்‌ 5:1,11-13) நாம்‌ பாவம்‌ செய்கிறபொழுது, நாம்‌ 
குடூம்பத்திலிருந்து தள்ளிவிடப்படூவதில்லை, ஆனால்‌ தேவனோடு நடப்பதில்‌ 
முறிவு ஏற்படுகிறது. இதைச்‌ சரி செய்வதற்கு நாம்‌ என்ன செய்ய வேண்டூம்‌ ? 


நம்முடைய பிதா தவறிச்‌ செல்கின்ற பிள்ளைகளைத்‌ திருத்த வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. எப்படி ? இயேசு கிறிஸ்துவின்‌ மூலம்‌ நமக்கு தேவனோடூ 
உறவு உள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும்‌. நீங்கள்‌ 
உண்மையாகவே இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா ? 


(2) நீங்கள்‌ மறுபடி பிறக்கவில்லை என்று எது உங்கள்‌ வாழ்வில்‌ 
சுட்டிக்காட்டும்‌ ? (1.யோவன்‌3:9) 


(3) முதல்‌ இரண்டு கேள்விக்கான விடைகளைக்‌ கவனியுங்கள்‌. ஒவ்வொரு 
வசனமும்‌ எதை வலியுறுத்துகிறது ? 


விசுவாசியின்‌ வாழ்வில்‌ எது உண்மை ? எது உண்மையில்லை ? இரண்டு 
வசனங்களுக்கும இடையே உள்ள வித்தியாசம்‌ என்ன ? 


(4) ஒரு உண்மையான விசுவாசி தேவனிடத்தில்‌ எதற்காக ஜெபிப்பான்‌ ? 
(சங்கீதம்‌ 119:33-34) அதன்‌ நோக்கம்‌ என்ன ? 


(5) தேவனுடைய பார்வையில்‌ சரியாக இல்லாதவர்கள்‌ தங்களை சரிப்படுத்திக்‌ 
கொள்வதற்கு செய்ய வேண்டிய இரண்டூ முக்கியமான பணிகள்‌ என்ன ? 
(நீதிமொழிகள்‌ 28:13) 


(6) 1.யோவன்‌ 1:9ன்‌ படி, விசுவாசிகளின்‌ பொறுப்பு என்ன, தேவனின்‌ 
வாக்குதத்தம்‌ என்ன ? 


(2) தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எது அடிப்படையாகக்‌ 
காணப்படுகிறது (எபேசியர்‌ 1:7, வெளிப்படுத்தல்‌ 1:6, எபிரேயர்‌ 9: 22) 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, அவரிடத்திலிருந்து பாவ 
மன்னிப்பை பெற்று கொள்ளுங்கள்‌. பாவத்தை எளிதாக எடுத்துக்‌ 
கொள்ளாதீர்கள்‌ பாவம்‌ அழிவுக்குரியது, அதன்‌ சம்பளம்‌ தேவனுடைய 
குமாரனின்‌ மரணமாகும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


(8) உண்மையாகவே நீங்கள்‌ இரட்சிக்கப்பட்டால்‌, நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌ 
? (2.தீமோத்தேயு 2:19) 


(9) 2. கொரிந்தியர்‌ 6:14-17 அடிப்படைப்‌ போதனை என்ன ? 
இக்‌ கட்டளையை மீறுவதால்‌ உண்டாகும்‌ அபாயம்‌ என்ன ? 
உங்களுக்குள்ளாகவே இக்‌ கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


தேவனோடூள்ள உறவு நம்மால்‌ முறிந்து போகிறபொழுது அதை 
சரிசெய்வதற்கு தேவன்‌ எவ்வழியை உண்டு பண்ணியிருக்கிறார்‌ ? 


தேவனோடூள்ள ஐக்கியத்தை நாம்‌ எவ்வாறு பேணிப்‌ பாதுகாக்க முடியும்‌ ? 
ரோமர்‌ 10:9, 1.யோவான்‌ 5:13, அப்போஸ்தலர்‌ 2:41, மத்தேயு 28:19, யோசுவா 
1:8, மாற்கு 1:35 , மத்தேயு 7:7, யோவன்‌ 10:10ன்‌ பிற்பகுதி, 1.கொரிந்தியர்‌ 
10:13 யை படிக்கவும்‌. 


மனப்பாட வசனம்‌ 


தன்பாவங்களை மறைக்கிறவன்‌ வாழ்வடைய மாட்டான்‌, அவைகளை 
அறிக்கைசெய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம்‌ பெறுவான்‌ (நீதிமொழிகள்‌ 
28:13). 


16 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 8: உங்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ 
நாம்‌ சுவிசேசத்தைக்‌ (நற்செய்தி) கேட்டு விசுவாசித்த பொழுது, நாம்‌ இயேசு 
கிறிஸ்துவை நம்முடைய தேவனும்‌, இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டோம்‌. நாம்‌ 
கிறிஸ்துவைத்‌ தேவன்‌ என்று பிறர்‌ மத்தியில்‌ அறிக்கையிட்டோம்‌ (ரோமர்‌ 10:9) 
நாம்‌ அவரை தேவனென்று அறிந்திருக்கிறோம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ அவரைப்‌ 
பார்க்கும்‌ பொழுது சாஸ்டாங்கமாய்‌ பணிந்து அவரை தேவன்‌ என்று 
அழைப்போம்‌ இது மிக முக்கிய சத்தியமாகும்‌. எனவே இதை நம்‌ வாழ்வில்‌ 
அனுபவரீதியாகக்‌ கடைபிடித்து ஆவிக்குரிய வாழ்வில்‌ வளர்ச்சியடைய 
வேண்டும்‌. 
(1) இயேசு யார்‌ ? (அப்போஸ்தலர்‌ 10:36-38) 


வானத்திலும்‌ பூமியிலும்‌ காணப்படுகிற எந்த ஜீவராசிகளை விடவும்‌ அவர்‌ 
குறைந்தவரா ? (வெளிப்படுத்தல்‌ 17:14) 


(2) தோமா இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு அழைத்தான்‌ ? (யோவன்‌20:28) 
உன்னுடைய வாழ்வில்‌ இதன்‌ அர்த்தம்‌ என்ன ? 


3) பரலோகத்திலும்‌, நரகத்திலும்‌ உள்ளவர்கள்‌ கண்டிப்பாகச்‌ 
செய்யவேண்டியது என்ன ? (பிலிப்பியர்‌ 2:10-11) 


(4) இயேசு எதைக்‌ கடிந்து கொண்டார்‌ (லூக்கா 6:46) 
ஏன்‌ அவர்கள்‌ செயல்கள்‌ மாறுபாடாக இருந்தது ? 


(5) விசுவாசிகளாகிய நாம்‌ இயேசுவை நேசிக்க வேண்டும்‌ அவரை நேசிப்பது 
என்றால்‌, நாம்‌ என்ன செய்யவேண்டூம்‌ ? (யோவான்‌ 14:15) 


நாம்‌ இதை செய்திருக்கிறோமா ? 
(6) நாம்‌ யாருக்காக வாழவேண்டும்‌ ? (2.கொரிந்தியர்‌ 5:15) 


(2) பவுல்‌ ரோமபுரியில்‌ உள்ள விசுவாசிகளுக்கு விடுத்த வேண்டுகோள்‌ என்ன 
? (ரோமர்‌ 12:1) 


நீங்கள்‌ என்ன முறையில்‌ இதற்கு ஏற்ப செயல்படூகிறீர்கள்‌ ? 
(8) நாம்‌ இவற்றைச்‌ செய்தால்‌ நம்‌ வாழ்வில்‌ நடப்பது என்ன ? (ரோமர்‌ 12:2) 
உங்களுக்குள்ளாகவே இக்‌ கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


எப்பொழுது, எப்படி, இயேசு கிறிஸ்துவை உங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
தேவனாகவும்‌, ஆண்டவராகவும்‌, ஏற்றுக்கொண்டீர்கள்‌ ? 


அன்றாட வாழ்க்கையில்‌ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால்‌, எப்படி, 
கிறிஸ்து ஆண்டவராகவும்‌, தேவனாகவும்‌ நம்‌ வாழ்வில்‌ செயலாற்றுகிறார்‌ ? 


https://www.tamilchristianassembly.com 


நீங்கள்‌ சொல்லுகிறபடி, எப்படி உங்கள்‌ நடத்தை, நேரத்தை செலவிடல்‌, 
பணத்தைப்‌ பயன்படுத்தல்‌, திறமையைப்‌ பயன்படுத்தல்‌, ஒத்திருக்கிறது ? 
ரோமர்‌ 10:9, 1.யோவான்‌ 15:13, அப்போஸ்தலர்‌ 2:41, மத்தேயு 28:19, 
யோசுவா 1:8, மாற்கு 1 35, மத்தேயு 7:7, யோவன்‌ 10:10ன்‌ பிற்பகுதி, 
1.கொரிந்தியர்‌ 10:13, நீதிமொழிகள்‌ 28:13யை படிக்கவும்‌. 


மனப்பாட வசனம்‌ 


என்னை ஆண்டவரே, ஆண்டவரே, என்று நீங்கள்‌ சொல்லியும்‌, நான்‌ 
சொல்லுகிறபடி நீங்கள்‌ செய்யாமற்போகிறதென்ன ? (லூக்கா 6:40. 


18 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 9: உங்கள்‌ ஆவிக்குரிய குடும்பம்‌, ஸ்தல சபையே 


ஆதிவிசுவாசிகள்‌ இயேசு கிறிஸ்துவில்‌ நம்பிக்கை கொண்டபொழுது, 
அவர்களைத்‌ தேவன்‌ ஒன்றாக கிறிஸ்துவுக்குள்‌ இணைத்தார்‌. அவர்கள்‌ 
ஒருமனப்பட்டு, ஒருமித்திருந்தார்கள்‌ (அப்போஸ்தலர்‌ 2:44,46). இயேசு கிறிஸ்து 
நமக்கு எப்படித்‌ தேவையோ, அதேபோல்‌ உடன்‌ விசுவாசிகளும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தேவையாயிருக்கிறார்கள்‌. கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ 
நம்முடைய வாழ்க்கையைப்‌ பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய 
குடும்பத்தில்‌ அங்கத்தினர்களாக இருக்கிறபடியால்‌, நாம்‌ ஆவிக்குரிய 
சமூகமாக காணப்படூகிறோம்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ அவயவங்களாக இருகிறோம்‌. (1.கொரிநியர்‌ 12:27). இவ்வித 
ஐக்கியம்‌ ஸ்தலசபைகளில்‌ காணப்படவேண்டியது அவசியமாகும்‌. 


1) மக்கள்‌ இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம்‌ எடுத்த பொழுது எதில்‌ அவர்கள்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டார்கள்‌? (அப்போஸ்தலர்‌ 2:41) 


ஏன்‌ அப்படி நடந்தது, உங்கள்‌ கருத்து என்ன? 
2) ஆதிவிசுவாசிகள்‌ செய்த நான்கு பணிகள்‌ என்ன? (அப்போஸ்தலர்‌ 2:42) 


3) எந்த நாளில்‌ விசுவாசிகள்‌ கூடினார்கள்‌, கூடுகின்ற பொழுது அவர்கள்‌ 
செய்தது என்ன? (அப்போஸ்தலர்‌ 20:7) 


4) விசுவாசிகளை மொத்தமாகச்‌ சபை என்று அழைத்தனர்‌, அதன்‌ அர்த்தம்‌ 
அழைக்கப்பட்டவர்கள்‌ என்பதாகும்‌. என்ன வழியில்‌ அவர்கள்‌ 
அழைக்கப்பட்டார்கள்‌? (1 பேதுரு 2: 9) 


5) சபை இருக்கின்ற இடத்தின்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்டது. உதாரணமாக, 
1.தெசலோனிக்கேயர்‌ 1:1, சபையின்‌ பெயர்‌ என்ன? 


6) ஒரு கூட்டம்‌ சபைகள்‌ அவைகள்‌ இருக்கின்ற மாநிலத்தின்‌ பெயரால்‌ 
அழைக்கப்பட்டது. கலாத்தியர்‌ 1:22, அவர்கள்‌ எப்படி 
அழைக்கப்பட்டார்கள்‌? 

7) சபையின்‌ தலைவர்‌ யார்‌? (எபேசியர்‌ 5:23) 


8) ஸ்தல சபைகளின்‌ தலைவர்கள்‌ எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்‌? 
(அப்போஸ்தலர்‌ 20:17, தீத்து 1:5) 


9) சபையிலுள்ள உறுப்பினர்கள்‌, சபையின்‌ தலைவர்களோடூ என்ன மனநிலை 
உடையவர்களாக இருக்கவேண்டூம்‌? 


சபையின்‌ தலைவர்களுக்கு உள்ள பொறுப்பு என்ன? (எபிரெயர்‌ 13: 17) 
10) எபிரெயர்‌ நிருபத்தில்‌ 10:25 ல்‌ உள்ள எச்சரிப்பு என்ன? 
உங்களுக்குள்ளாகவே இக்‌ கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


நீங்கள்‌ இரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம்‌ எடுத்த பின்பு எப்பொழுது ஸ்தல 
சபையில்‌ அங்கமானீர்கள்‌? 


19 


https://www.tamilchristianassembly.com 


இவ்‌ ஐக்கியத்தில்‌, நடைமுறை செய்கைகளில்‌ எவ்வாறு செயல்படூகிறீர்கள்‌? 
செயல்பாடுகளை எவ்வாறு நீங்கள்‌ முன்னேற்ற முடியும்‌? 
ரோமர்‌ 10:9, 1.யோவன்‌ 5:13, அப்போஸ்தலர்‌ 2:14, மத்தேயு 28:19, யோசுவா 
1:8, மாற்கு 1:35, மத்தேயு 7:7, யோவன்‌ 10:10 ன்‌ பிற்பகுதி, 1.கொரிந்தியர்‌ 
10:13, நீதிமொழிகள்‌ 28:13, லூக்கா 6:46 யை படிக்கவும்‌. 
மனப்பாட வசனம்‌ 
அவர்கள்‌ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்‌, அந்நியோந்நியத்திலும்‌, 


அப்பம்‌ பிட்குதலிலும்‌, ஜெபம்பண்ணுதலிலும்‌ உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌ 
(அப்போஸ்தலர்‌ 2:42). 


20 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 10: நித்தியஜீவனின்‌ வழிகுறித்துப்‌ பிறரோடு 
பகிர்ந்துகொள்ளல்‌ 


இயேசு கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுபவர்களாக நீங்கள்‌ இருக்கிறீர்கள்‌. நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றிருக்கின்ற மக்களில்‌ நீங்களும்‌ ஒருவர்‌, இப்பொழுது பரலோக 
வாழ்விற்கு நேராகப்‌ பயணம்‌ செய்கின்றீர்கள்‌. மற்றெல்லாரும்‌ அழிவுக்கு 
நேராகச்‌ செல்கின்ற அகலமான பாதையிலே பயணம்‌ செய்கின்றனர்‌ (மத்தேயு 
7:13-14) நீங்கள்‌ இழந்து போனவர்களைக்‌ குறித்து கவலை உள்ளவர்களாக 
இருக்கிறீர்கள்‌. உலகில்‌ நீங்கள்‌ சாட்சியாக இருக்கவேண்டுமென்று இயேசு 
கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார்‌ (அப்போஸ்தலர்‌ 1:8) ஒரு சாட்சி 
என்ற முறையில்‌, இயேசு உங்கள்‌ வாழ்க்கையில்‌ செய்வதையும்‌, பிறர்‌ எப்படி 
அவரை ஏற்று கொள்ள முடியும்‌ என்பதையும்‌ கூறலாம்‌. ஒருவர்‌ 
பரலோகத்திற்கு நிச்சயமாக செல்ல முடியும்‌ என்பதை உங்களால்‌ காட்ட 
முடியுமா ? 


பின்வரும்‌ கேள்விகளும்‌, வசனமும்‌, நீங்கள்‌ ஒருவருக்கு ஒழுங்காக 
நற்செய்தியை கூறுவதற்கு உதவியாக இருக்கும்‌. 


பிரச்சனை: 


ஒருவர்‌ ஏன்‌ இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என்பதைத்‌ தெரிந்து கொண்டபின்‌, 
எப்படி இரட்சிப்பை அடைய முடியும்‌ என்பதைக்‌ கூறவும்‌. 


1) பாவி யார்‌ ? பாவம்‌ எப்படி விளக்கப்படூகிறது ? (ரோமர்‌ 3:23, ஏசாயா 
53:6) 


2) பாவத்தின்‌ தண்டனை என்ன ? (ரோமர்‌ 6:23) 


3) சரீர பிரகாரமான மரணம்‌ என்பது ஆத்துமா உடலை விட்டுப்‌ பிரிவதாகும்‌. 
ஆவிக்குரிய அல்லது இரண்டாம்‌ மரணம்‌ என்பது, ஆத்துமா தேவனை 
விட்டுப்‌ பிரிவதாகும்‌. (வெளிப்படுத்தல்‌ 20:11-15) வசனம்‌ 12ல்‌, புஸ்தகத்தில்‌ 
என்ன? ஜீவ புஸ்தகத்தில்‌ என்ன இருக்கிறது ? இரண்டாம்‌ மரணம்‌ என்றால்‌ 
என்ன ? 


தீர்வு: 

இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ ஏன்‌ மரித்தார்‌ என்ற கேள்விக்குப்‌ புத்தி 
கூர்மையாகப்‌ பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களால்‌ பதில்‌ சொல்ல முடியாது. 
ஒருவேளை “நம்முடைய பாவத்திற்காக அவர்‌ மரித்தார்‌ என்று பதில்‌ 
கூறினாலும்‌, உண்மையான அர்த்தத்தைப்புரியாமல்‌ கூறுவதாகும்‌. நாம்‌ சில 
கேள்விகளுக்கு செல்வோம்‌. 


4) மக்களை இரட்சிப்புக்கு கொண்டு வர, தேவனுடைய வழி என்ன ? (ரோமர்‌ 
1:16) 


5) நற்செய்தி (சுவிசேசம்‌) யில்‌ அடங்கியுள்ள மூன்று பிரிவுகள்‌ யாவை ? 
(1.கொரிந்தியர்‌ 15: 3-4) 
6) நற்செய்தியின்‌ கருத்து என்ன ? (1.கொரிந்தியர்‌ 1:18) 


21 


https://www.tamilchristianassembly.com 


7) 1.பேதுரு 2:24 யை கவனமாகப்‌ படிக்கவும்‌ யார்‌ பாவத்தை சுமந்தார்‌ ? 
யாருடைய பாவத்தைச்‌ சுமந்தார்‌ ? என்னவிதமான இரண்டு விளைவுகள்‌ 
கூறப்பட்டுள்ளது ? 


8) ஏசாயா 53:4-5 யை எழுதவும்‌, அது மேற்குறிப்பிட்டுள்ள பதில்களுக்கு 
ஒத்ததாகக்‌ காணப்படுகிறது. 


நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவை யார்‌ அடித்தது ? 
எந்த வழியில்‌ எபேசியர்‌ 2:8-9 மேற்கூறப்பட்டவைகளுக்கு ஒத்து இருக்கிறது ? 
தேவைகள்‌: 


9) இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு, இரட்சிப்படைவதற்குத்‌ தேவையான 
பிற அம்சங்கள்‌ எவை ? (அப்போஸ்தலர்‌ 20:21) 


10) இயேசு கிறிஸ்துவுடன்‌ நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌ ? ( யோவன்‌ 1:12) 

11) இயேசு கிறிஸ்து யார்‌ ? (யோவன்‌ 1:1, 14) 

12) யோவான்‌ 5:24, 1.யோவன்‌ 5:12 உள்ள வாக்குதத்தம்‌ என்ன ? 
உங்களுக்குள்ளாகவே இக்‌ கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


உண்மையான விசுவாசியாக நீங்கள்‌ வாழ்கிறீர்களா ? பிறரோடு பேசுகின்ற 
பொழுது எப்படி பேச்சை துவங்குகிறீர்கள்‌ ? 


என்னென்ன வசனங்களை மனப்பாடம்‌ செய்துள்ளீர்கள்‌ ? அதலால்‌ 
பரலோகத்தின்‌ வழியை உங்களுக்கு பிறருக்குக்‌ காட்ட முடியும்‌. 


ரோமர்‌ 10:9, 1.யோவான்‌ 5:13, அப்போஸ்தலர்‌ 2:41, மத்தேயு 28:19, யோசுவா 
1:8, மாற்கு 1:35 , மத்தேயு 7:7, யோவான்‌ 10:10ன்‌ பிற்பகுதி, 1.கொரிந்தியர்‌ 
10:13, நீதிமொழிகள்‌ 28:13, லூக்கா 6:46 , அப்போஸ்தலர்‌ 2:42. 


மனப்பாட வசனம்‌ 


குமாரனை உடையவன்‌ ஜீவனை உடையவன்‌, தேவனுடைய குமாரன்‌ 
இல்லாதவன்‌ ஜீவன்‌ இல்லாதவன்‌ (1.யோவான்‌ 5:12). 


பரிசுத்த ஆவி உங்களிடத்தில்‌ வரும்போது நீங்கள்‌ பெலனடைந்து, 
எருசலேமிலும்‌, யூதேயா முழுவதிலும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்‌ 


கடைசிபரியந்தமும்‌, எனக்குச்‌ சாட்சிகளாயிருப்பீர்கள்‌ என்றார்‌ (அப்போஸ்தலர்‌ 
1:8). 


22 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 11: பரிசுத்த ஆவியானவரால்‌ கட்டூப்படல்‌ 


தினந்தோறும்‌ நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ அதிகாரத்தின்‌ 
கீழ்வாழ்கின்றபொழுது அவர்‌ விரும்புவதை நாம்‌ செய்கிறோம்‌. (லூக்கா 6:46) 
அவருக்கு கீழ்ப்படிதல்‌ நாம்‌ அவரை நேசிக்கிறோம்‌ என்பதைக்‌ காட்டூகிறது 
(யோவான்‌ 14: 15). இந்த கீழ்படிதல்‌ அவர்‌ நம்மீது கொண்டுள்ள அன்பை 
வெளிக்காட்டுகிறது (யோவான்‌ 14:21, 23) நம்முடைய சுயத்திற்காக வாழ்வதை 
விட தேவனுக்காக வாழ்வது ஒரு அதிமானிட வல்லமை ஆகும்‌. இது 
தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவரல்லாமல்‌ நம்மால 'ஒன்றும்‌ 
செய்யமுடியாது (யோவான்‌ 15:5) நாம்‌ பயனுள்ள வெற்றிகரமான வாழ்க்கை 
வாழ்வதற்கு அவர்‌ நல்வழி முறைகளை வகுத்துத்தந்துள்ளார்‌. 


1) இயேசு கிறிஸ்துவால்‌ வாக்குதத்தம்பண்ணப்பட்ட தேற்றரவாளன்‌ யார்‌ ? 
(யோவான்‌ 14:16,17) 


2) தேற்றரவாளன்‌ எப்பொழுது எப்படி வருகிறார்‌ ? (எபேசியர்‌ 1:35) 


3) தேற்றரவாளன்‌ எங்கு தங்குவார்‌ ? (ரோமர்‌ 8:11) இது எப்படி நமக்கு 
பயனுள்ளதாக இருக்கிறது ? 


4) ஒரு விசுவாசிக்குப்‌ பரிசுத்த ஆவியின்‌ உதவி தேவையில்லை என்ற 
கருத்துக்கு வேதம்‌ கூறும்‌ மறுமொழி என்ன ? (ரோமர்‌ 8:9,11) 


5) விசுவாசியின்‌ சரீரத்தில்‌ பரிசுத்த ஆவி எதை உண்டூ பண்ணுகிறார்‌ ? 
(1.கொரிந்தியர்‌ 6:19) 


இது எப்படி நம்முடைய நடத்தையைப்‌ பாதிக்கிறது ? 

6) பரிசுத்த ஆவியின்‌ஆலயமாக விளங்குகின்ற சரீரத்தைக்குறித்து என்ன 
எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ? (1.கொரிந்தியர்‌ 6:18) மாம்ச 
இச்சைகளிலிருந்து நாம்‌ எப்படி வெற்றி பெறலாம்‌ ? (கலாத்தியர்‌ 5:16) 


7) விசுவாசிகளுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ? (எபேசியர்‌ 
5:18) 


8) மதுபான பிரியனுக்கு மதுபானம்‌ என்ன செய்யும்‌? கீழ்படிகின்ற விசுவாசிக்கு 
பரிசுத்த ஆவியானவா ' என்ன செய்வார்‌ என்று எபேசியர்‌ 5:18 ல்‌ 
கூறப்பட்டுள்ளது ? 
9) விசுவாசி பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய முடியும்‌? (எபேசியர்‌ 4:30) 
10) பரிசுத்த ஆவியானவர்‌ வாழ்க்கையைக்‌ கட்டூப்படுத்துகின்ற போது ஏற்படும்‌ 
விளைவுகளைப்‌ பட்டியலிட்டு காட்டவும்‌ ? (கலாத்தியர்‌ 5:22-23) இவைகள்‌ 
நம்மிடத்தில்‌ இருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகிறார்‌. 
உங்களுக்குள்ளாகவே இக்‌ கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 
உங்களுக்குள்ளாக இருக்கின்ற இப்‌ பெரிய ஆவிக்குரிய வல்லமையை 
விசுவாசத்தால்‌ எம்‌ முறையில்‌ பாதுகாக்கிறீர்கள்‌ ? 


23 


https://www.tamilchristianassembly.com 


உங்கள்‌ வாழ்க்கையில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ செயல்படுகிறார்‌ என்பதற்கான 
நடைமுறை அடையாளங்கள்‌ என்ன ? 


பரிசுத்த ஆவியானவர்‌ உங்கள 'தனிப்பட்ட வாழ்க்கையில்‌ முழு கட்டூபாடூ 
செலுத்தத்தடையாக இருப்பவை என்ன ? (தவறான பழக்க வழக்கங்கள்‌, 
பிரச்சனைக்குரிய உறவுமுறைகள்‌, பிடிவாத குணங்கள்‌, மன்னிக்காத தன்மை 
ஆகியவையே) 


ரோமர்‌10:9, அப்போஸ்தலர்‌ 2:41, மத்தேயு 28:19, யோசுவா 1:8, மாற்கு 1:35, 
மத்தேயு 7:7, யோவான்‌ 10:10 ன்‌ பிற்பகுதி, 1.கொரிந்தியர்‌ 10:13, 
நீதிமொழிகள்‌ 28:13, லூக்கா 6:46, அப்போஸ்தலர்‌1: 8 யை படிக்கவும்‌. 
மனப்பாட வசனம்‌ 
தேவனுடைய ஆவி உங்களில்‌ வாசமாயிருந்தால்‌, நீங்கள்‌ 
மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல்‌ ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ ஆவியில்லாதவன்‌ அவருடையவனல்ல (ரோமர்‌ 8:9). 


துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளாமல்‌ ஆவியினால்‌ 
நிறைந்து, (எபேசியர்‌ 5:18). 


24 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 12: தேவனுடைய சித்தம்‌ செய்தல்‌ 


நல்ல பெற்றோர்கள்‌ தங்களுடைய பிள்ளைகளை ஞானமான பாதையில்‌ 
வழிநடத்த விரும்புகின்றனர்‌. அவர்கள்‌ பிள்ளைகளை நேசிப்பதால்‌ 
அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றனர்‌. அதே சமயம்‌ பிள்ளைகளும்‌ 
பெற்றோர்களுடைய யோசனைகளைக்‌ கேட்டு பின்பற்ற விருப்பமுடையவர்‌ 
களாயிருக்க வேண்டும்‌. இப்படி இருக்குமானால்‌ எல்லாம்‌ நல்ல முறையில்‌ 
இருக்கும்‌. பரலோகத்தில்‌ இருக்கிற நம்முடைய பிதா எல்லோருக்கும்‌ நல்ல 
பெற்றோராவார்‌. நாம்‌ அவருக்காகப்‌ படைக்கப்பட்ட போதிலும்‌ அவர்‌ 
நம்முடைய வாழ்வில்‌ நலமானதையே விரும்புகிறார்‌. (பிலிப்பியர்‌ 2:13, 
எரேமியா 29:11) ஞானமான தேவனுடைய பிள்ளை தன்‌ அன்றாட 
வாழ்க்கையில்‌ தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புகின்றான்‌. (எபேசியர்‌ 
5:17) தேவன்‌ ஆதி முதற்கொண்டே எல்லாவற்றின்‌ முடிவுகளையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌ (ஏசாயா 46:10) அவருடைய வழிநடத்துதலை நாம்‌ அறிய 
முடியும்‌. 


1) யோவான்‌ 7:17ல்‌ இயேசு கூறுவது என்ன ? இந்த வசனத்தின்‌ 
அடிப்படையில்‌, உங்களுக்குள்ளாகவே நீங்கள்‌ என்ன கேள்வி கேட்பீர்கள்‌ ? 


2) உன்னுடைய வாழ்க்கையில்‌ எதற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்க வேண்டும்‌ ? 
(மத்தேயு 6:33) 


3) நீங்கள்‌ எப்படித்‌ தேவனுடைய சித்தத்தைத்‌ தேடத்துவங்குவீர்கள்‌ ? 
யாக்கோபு 1:5) 


4) தேவன்‌ உங்களுக்கு என்ன செய்வார்‌ ? (சங்கீதம்‌ 32:8) 
5) நாம்‌ நிச்சயமுள்ளவர்களாக எப்படி இருக்க முடியும்‌ ? (1.யோவான்‌ 5:13-15) 


6) நாம்‌ வழி நடத்தபடுவதற்கு எங்கே நோக்கிப்‌ பார்க்க வேண்டும்‌ ? 
(சங்கீதம்‌ 119:105) 


7) நாம்‌ கற்றுக்கொள்வதற்கு யாரை நோக்கிப்‌ பார்க்க வேண்டும்‌ ? 
(1.கொரிந்தியர்‌ 2:12, யோவான்‌ 14:26, யோவான்‌ 16:13) 


8) நமக்கு நல்லதென்று தெரிகின்றதை நாம்‌ செய்கின்ற போது எற்பட௫ூகின்ற 
பிரச்சனை என்ன ? (ஏசாயா 55:8) 


9) அவருடைய வழிகளை நாம்‌ வாழ்க்கையில்‌ கைக்கொள்வதற்கு நமக்கு 
உதவுவதென்ன ? (நீதிமொழிகள்‌ 3:5-6) 


10) சரியான பாதையை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்‌ ? (நீதிமொழிகள்‌ 
11:14, 15:22) யார்‌ இந்த ஆலோசகர்கள்‌ ? (எபிரேயர்‌ 13:17) 


உங்களுக்குள்ளாகவே இக்‌ கேள்விகளைக்‌ கேளுங்கள்‌ 


உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில்‌ தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்வதற்கு 
தடையாக இருப்பவை என்ன ? 


25 


https://www.tamilchristianassembly.com 


நீங்கள்‌ விரும்புவதைச்‌ செய்யமுடியாத நிலையில்‌ எது தேவனுடைய 
ஆலோசனையைப்‌ பின்பற்றுவதற்குத்‌ தூண்டும்‌ ? 


தேவனுடைய சித்தத்தைக்‌ குறித்து இதுவரையில்‌ நிச்சயம்‌ இல்லையென்றால்‌ 
நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌ ? 


தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்படிவதில்‌ உணர்ச்சிகளின்‌ பங்கு என்ன ? 
ரோமர்‌ 10:9, 1.யோவான்‌ 5:13, அப்போஸ்தலர்‌ 2:41, மத்தேயு 28:19, யோசுவா 
1:8, மாற்கு 1:35 , மத்தேயு 7:7, யோவான்‌ 10:10 ன்‌ பிற்பகுதி, 1.கொரிந்தியர்‌ 
10:13, நீதிமொழிகள்‌ 28:13, லூக்கா 6:46, அப்போஸ்தலர்‌ 2:42, 1.யோவான்‌ 
5:12, அப்போஸ்தலர்‌ 1:8, ரோமர்‌ 8:9, எபேசியர்‌ 5:18. 
மனப்பாட வசனம்‌ 
உன்‌ சுயபுத்தியின்‌ மேல்‌ சாயாமல்‌ உன்‌ முழு இருதயத்தோடு கர்த்தரில்‌ 


நம்பிக்கையாயிருந்து உன்‌ வழிகளிலெல்லாம்‌ அவரை நினைத்துக்கொள்‌, 
அப்பொழுது அவர்‌ பாதைகளைச்‌ செவ்வைப்படூத்துவார்‌ (நீதிமொழிகள்‌ 3:5-6. 


26 


https://www.tamilchristianassembly.com 


